உ 
சிவமயம்‌ 


திருஸஷநல்லை 
ஆன்மீகத்‌ திங்களிதம்‌ 


நந்தன - மாசி - 2018 - பிப்ரவரி இதம்‌ - 8 


சீர்‌ வளர்‌ சீர்‌ 
எமய்யப்ப ஞான தேசிக ன்‌ 


ஆசியுரை 1 
௬வாமிகள்‌ ன 
2. கோயிலூர்ப்‌ புராணம்‌ 3 
ஆசிரியர்‌ குழு : 3. கோவிலூர்‌ ஆதீன 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌ கர்த்தர்கள்‌ வரலாறு ஐ 
வ ல்‌ நள! 4. சசிவன்ன போதம்‌ 15 


பேரா. நா. ௬ப்பிரமணியன்‌ 

5. வேதாந்தக்‌ கலைச்‌ 
ஆலோசகர்‌ : சொற்கள்‌ 2௦ 

பேரா. தமிழாகரர்‌. 


6. மடாலய நீகழ்வுகள்‌ 23 
எத. முருகசாமி நிகழ்வு 


பதிப்பாசிரியர்‌ : 
பேரா. ம. கார்மேகம்‌ 


வெளியீடு : 
கோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ - 630 307. 
மானகிரி (அஞ்சல்‌), 
வழி) காரைக்குடி 
சிவகங்கை மாவட்டம்‌ 


போன்‌ : 04565 - 236846 


அச்சிட்டோர்‌ : 
திருமகள்‌ அச்சகம்‌ தனிச்‌ சுற்றுக்கு 
“ய செளந்தர்‌”, 


76. ஜவஹர்‌ தெரு, நீயூ டவுன்‌ 
காரைக்குடி - 630 001. 


உ 
சிவமயம்‌ 


கறை வணக்கம்‌ 
வானவர்‌ அசமாந்‌ தொடர்பினால்‌ உலகோர்‌ 
வழுத்துறும்‌ வன்னிஐங்‌ கரை 
வான அரதன மணிஅறு முகனை 
மாசறு கொற்றவாள்‌ இறை 
வானவர்‌ முதுவன்‌ பாலன வலவன்‌ \ 


வணங்குநல்‌ தீருநெலை மாலை 
வான வரதனாம்‌ முத்திராம ஈச 
வள்ளலை வணங்கீவாழ்த்‌ திடூவாம்‌. 


- ஆசியுறை 


சீர்‌ வளர்‌ சீர்‌ எமய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 


இளைஞர்களிடையே வன்முறை தன்மீதோ, அல்லது பிறர்‌ மீதோ 


ஏற்படூவதற்குக்‌ காரணங்களைச்‌ சிந்திக்கின்ற பொழுது பரவலாக 
அறியப்படுகின்ற காரணங்கள்‌ : . 


இந்த மன இறுக்கத்திற்குப்‌ பபற்றோர்களும்‌, இளைஞர்களும்‌ சம 


அளவில்‌ காரணமாக இருக்கின்றார்கள்‌. 


பெற்றோர்களைப்‌ பொறுத்தவரை தங்கள்‌ குழந்தைகளின்‌ மன 


இறுக்கத்தீற்குக்‌ காரணமாகக்‌ கூறிய சில விஷயங்கள்‌ 


i. 


2. 


மீறி 


குழந்தைகளைப்‌ பிறரோடு ஒப்பிட்டுக்‌ குறை கூறுதல்‌ 

குழந்தைகளுக்கு இயல்பான வழிமுறைகளைக்‌. கட்டாயமாக 

மாற்ற எண்ணுவது 

அதிக அளவிலே மதிப்பெண்‌ சிறப்புப்‌ பற வேண்டுமென்ற ஆசை 

தங்கள்‌ குழந்தைகளைப்‌ பலதர விற்பன்னர்களாகப்‌ பரிந்தளிக்க 

வேண்டூமென்ற விருப்பம்‌ 

இவற்றிற்காகக்‌ குழந்தைகளின்‌ இயல்பு, தகுதி எல்லாவற்றையும்‌ 
அவர்கள்‌ செயல்பட வேண்டும்‌ என்ற எதிர்பார்ப்பு. 


இளைஞர்களைப்‌ பொறுத்தவரை கீழ்க்கண்ட விஷயங்கள்‌ 


மனஅழுத்தத்திற்குக்‌ காரணமாகலாம்‌ : 


1 திருரல்லை 


தாங்கள்‌ நினைத்ததெல்லாம்‌ நினைத்தபடி நடக்க வேண்டுமென்ற 
பிடிவாதம்‌. 

பெற்றோர்கள்‌ தங்களை மட்டுமே கவனிக்க வேண்டுமென்ற 
தன்முனைப்பு 

சிறுவயதிலே கேட்டதெல்லாம்‌ கிடைத்த காரணத்தால்‌ வளர்‌ 
பருவத்தில்‌ சிறுதோல்வியைக்‌ கூடத்‌ தாங்க இயலாத தாழ்வு 
மனப்பான்மை ' 

வீட்டிலே குழந்தைகளின்‌ எண்ணிக்கைக்‌ குறைவால்‌ இயல்பாக 
ஏற்படக்‌ கூடிய சிறு சிறு சண்டை சச்சரவுகள்‌, கோபதாபங்கள்‌ 
இவற்றிற்கு வாய்ப்பின்மையால்‌ வளர்‌ பருவத்திலே எதையும்‌ 
ஏற்றுக்‌ ககாள்ள இயலாத மனநிலை. எதீர்ப்பு வரும்‌ காலத்திலே 
தோல்வி மனப்பான்மை தோன்றுகிறது. 

சிறுதோல்விகள்‌, சண்டை சச்சரவுகள்‌ ஏற்படும்‌ பொழுது 
கோபமும்‌, படபடப்பும்‌ இளைஞர்களுக்கு ஏற்படுகின்றன. 
இவற்றிலிருந்து விடூபடக்‌ காரணங்கள்‌ உள்ளன. 


இவற்றையெல்லாம்‌ அடைவதற்கு இளைஞர்கள்‌ ஒழுக்கமான 
வளமான முன்னேற்றப்பாதை நோக்கிச்‌ எசல்லக்‌ கீழ்க்கண்ட 
வழிமுறைகளைப்‌ பின்பற்றலாம்‌. 


i 


பெற்றோர்கள்‌ குழந்தைகளுடன்‌ அரை மணி நேரமாவது முழுக்‌ 

கவனம்‌ செலுத்திக்‌ கலந்து பேசலாம்‌. 

குழந்தைகளுக்கு அவர்களுக்கு விருப்பமான, இயல்பாக 

வரக்கூடிய பொழுதுபோக்கு ஒன்றைக்‌ கட்டாயமாகக்‌ 

கற்றுக்கொடுத்து வழிப்படுத்துதல்‌. 

மாணவர்கள்‌ தங்களுடைய உடல்‌ நலம்‌, மன நலம்‌ கருதி 

ஏதேனும்‌ ஒரு விளையாட்டிலே தினசரி பயிற்சி எபற வேண்டும்‌. 

தேர்வுகளிலே அதிக மதிப்பெண்‌ மட்டுமே குறிக்கோளாகக்‌ 

கொள்ளாமல்‌ விஷய ஞானம்‌ பெறுவது மிக மூக்கியம்‌ என்ற 

அளவிலே நெறிப்படூத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

மன இறுக்கம்‌ பற்றி மேலும்‌ ஆழமாகச்‌ சிந்தீப்போமாக. 
அனைவருக்கும்‌ ஆசீர்வாதங்கள்‌ 


2 திருஷல்லை 


கே௱யிலூம்ம்‌ புராணம்‌ (6தாடர்ச்சி) 
முனைவர்‌. நா. வள்ளி 

தல விசேடப்‌ படலம்‌ :- 

“மான்‌ மருட்டூம்‌ வரிவிழிப்‌ பாரதி 

கோன்‌ மறுப்‌பபொலி மார்பன்‌ குறித்திடு 

பான்மை யுற்ற பரமன்‌ சமிவனம்‌ 

மேன்மை சற்று விளம்புதும்‌ கேண்மினோ” என்று 
“பிரம்மனாலும்‌ அரியாலும்‌ தேடற்கரிய சிவபிரானார்‌ உறையும்‌ 
சமிவனத்தின்‌ மேன்மையைச்‌ சற்றுச்‌ சொல்லுகிறேன்‌' எனச்‌ 
சூதமுனிவர்‌ நைமிசவனத்துச்‌ எசளனகாதி முனிவர்களுக்குச்‌ 
சொல்லத்‌ தொடங்குகிறார்‌. 


அன்ன ஊர்தியனாகிய பிரமனால்‌ படைக்கப்பட்ட அகிலத்திடை 
கயிலாயம்‌ நீகர்த்த பதிகள்‌ பல உள. அவற்றுள்‌ சமிவனம்‌ அதிகச்‌ 
சிறப்புடையது. அச்சிவதலத்தை தூரத்தே இருந்து நீனைத்தாலும்‌ 
போதும்‌. நினைத்தவர்களுடைய பாவங்கள்‌ எல்லாம்‌ தேய்ந்துபோகும்‌. 
நீனைத்தவர்களுக்கே இப்படி என்றால்‌ சமிவனத்தைக்‌ 
கண்ணுற்றார்க்கும்‌ சமிவனத்தில்‌ வசிக்க வேண்டுமென்று வந்து அங்கு 
நண்ணுற்றார்க்கும்‌ உள்ள துன்பங்கள்‌ எல்லாம்‌ தீரும்‌ என்பதைச்‌ 
சொல்லவும்‌ வேண்டுமோ? 

சான்றோர்கள்‌ போற்றிப்‌ புகழ்கின்ற அத்தலத்தில்‌, தன்னில்‌ 
வந்து மூழ்கியவர்களுக்குப்‌ பலன்கள்‌ அனைத்தையும்‌ தருகின்ற 
சிறப்புடைய மதுபுட்கரணி என்ற தீர்த்தம்‌ உள்ளது. 

“புலத்தின்‌ மிக்கவர்‌ போற்றிப்‌ புகழ்வதாய்ப்‌ 

பலத்து மிக்க பலமூழுதுந்‌ தரு 

வலத்து மிக்க மதுபுட்‌ கரணியைத்‌ 

தலத்து மிக்க சமிவனம்‌ உள்ளது.” 


3 திருஷல்லை 


எண்ணிலாத விலங்கினது ஈட்டமும்‌, எண்ணிலாத 
பறவையினங்களும்‌, எண்ணிலாத தருக்களும்‌ நிறைந்து 
அச்சமிவனம்‌ எண்ணிலாத மகத்துவம்‌ உடையதாய்‌ விளங்கீயது, 
சமிவனத்து இறைவனது முடியிலே சூட்டப்‌ பெறுகின்ற பேறு 
கீடைத்தமையால்‌ மகிழ்கின்றவை போல அங்குள்ள தடாகங்களில்‌ 
நெய்தல்‌ மலர்களும்‌ தாமரை மலர்களும்‌ பூத்திருந்தன. கார்‌ 
மேகத்தைக்‌ கண்டு மகிழ்வுடன்‌ ஆடுகின்ற மயில்களின்‌ மூச்சுக்‌ 
காற்றினால்‌ அவ்வனத்திலுள்ள பாம்புகள்‌ பசிதீர்த்திருந்தன. 
மானினங்கள்‌ தம்‌ மடியிற்‌ சுரந்த பாலை, கன்றுகளுக்கும்‌ 
புலிக்குட்டிகளுக்கும்‌ ஊட்டி மகிழ்ந்தன. இது அதிசயிக்கத்தக்க 
காட்சியாக இருந்தது. 


“ஐய ஈதென்ன அற்புதம்‌ மானெலாம்‌ 
வைய ஓம்ப மடியிற்‌ சுரந்த பால்‌ 
செய்ய கன்ஹாடு தீப்புலிக்குட்டியை 
உய்ய ஊட்டுவ ஊங்கொரு பாலரோ” 


என்று அக்காட்சியைக்‌ கோவிலூர்ப்புராணம்‌ விவரிக்கிறது. தெய்வ 
மறைகளெல்லாம்‌ ஓலமிட்டும்‌ உணரா இணையடிகள்பால்‌ மிகுந்த 
பக்தியுடையவராகிய வாலசில்லியர்‌ வாழ்த்தி வணங்குகிற 
சிறப்பினையுடைய சமிவனத்தில்‌ கரியாக்கினிகளுக்குச்‌ சமமான 


தேஜசையுடைய சந்நீயாசிகள்‌ நிறைந்திருந்தனர்‌. 


“வீசு செந்தழல்‌ வெய்யவனிற்‌ பாலி 
தேசு மிக்கவர்‌ யாவையும்‌ தேர்ந்தவர்‌ 
மாசுதீர்‌ சந்நியாச நல்வாழ்க்கையர்‌ 


மூசுகின்ற வளங்களும்‌ மொய்க்குமால்‌” 


வேதவித்துக்களான அந்தணர்களின்‌ வேதஒலி எங்கும்‌ 
நிறைந்திருந்தது. மேலோர்‌ கீழோர்‌ என்ற வேறுபாடிலாது அனைத்து 
சீவர்களுக்கும்‌ தவத்தை மேற்கொண்ட அளவிலேயே 


4 திருஷல்லை 


சகலசித்திகளையும்‌ கொடுப்பதாக விளங்கியது இத்தலம்‌. 
கருநீலகண்டரும்‌, கருணையே வடிவானவரும்‌, அரிய வேதங்கள்‌ 
அரற்றியும்‌ அறிஎயாணாதவருமாகிய பரமசிவன்‌ தட்சிண கைலாயம்‌ 
போல விரும்பியுறைகின்ற தலம்‌ இது என்பதைப்‌ பின்வரும்‌ பாடல்‌ 
விளக்குகிறது. 


“கரிய கண்டன்‌ கருணைக்கு அளவிலன்‌ 
அரிய வேதம்‌ அரற்றியும்‌ ஓர்கிலான்‌ 
தெரிய மேவுந்‌ தீருக்கயிலாயத்தும்‌ 

பிரிய மிக்குப்‌ பிறங்குவது அத்தலம்‌” 


சிவாராதனை பண்ணாதவர்களாகவும்‌, தவம்‌ தானம்‌ ஆகிய புண்ணிய 
கருமங்களை மேற்கொள்ளாதவர்களாகவும்‌ இருப்பவர்களுக்கு 
இத்தலம்‌ நினைத்தற்கரியது. தாம்‌ செய்த நற்பேற்றால்‌, 
இத்தலத்தையடைந்து அச்சமிவனத்திலே எழுந்தருளியிருக்கின்ற 
திரிபுவனேசுவரரை அன்பினால்‌ தொழுவார்க்கு வேறு அறங்கள்‌ 
மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படாது. இத்தலத்தையடைந்து 
அன்பினால்‌ இறைவனை வணங்கியோர்‌ எல்லாப்‌ பேறுகளும்‌ 
பெறுவர்‌. மேலும்‌ சச்சிதாநந்த பூரண சம்புவாம்‌ திரிபுவனேசுவரரை 
விருப்பத்தோடூ தொழுவார்கள்‌ மூவுலகமும்‌ புகழ்கின்ற முத்தராவர்‌. 
செய்ய மேனித்‌ திரிபுவனேசுவரரை “ஐய, கொற்றவாளீச' என்று 
வணங்குவோருடைய துன்பம்‌ நொடிப்பொழுதில்‌ அகன்று போம்‌. நமது 
துன்பங்களையெல்லாம்‌ போக்குபவராகிய தீரிபுவனேசரை 
இருகண்களினால்‌ கண்ணாரக்‌ கண்டு களிக்கின்றவர்கள்‌, ஆயிரம்‌ 
கண்களையுடைய தேவேந்திரலோகத்திலிருந்து அரம்பையர்‌ முதலாய 


தேவமகளிரின்‌ ஆடல்‌ பாடல்களைக்‌ கண்டு மகீழ்வார்கள்‌. 


இத்தலத்துப்‌ பபம்மானை ஒன்றிய மனத்தோடூம்‌, அன்போடும்‌ 
தோத்திரம்‌ பண்ணுகிறவர்கள்‌, சத்திய லோகத்திலே பிரம 
பட்டத்தையடைந்து பொலிவார்கள்‌. இத்தலத்திலே சமிவன நாதருக்குச்‌ 


5 திருஷல்லை 


சிறந்த மணியும்‌ பொன்னும்‌ தம்‌ சக்திக்கு ஏற்றவாறு வழங்குவோர்‌ 
குபேரசம்பத்தைப்‌ பெற்று மகிழ்வார்கள்‌. இத்தலத்தில்‌ ஆமலக 
அளவேயுள்ள அன்னத்தையேனும்‌ அந்தணர்‌ ஆதியர்க்குக்‌ 
கொடுப்பவர்கள்‌, சொர்க்கலோகத்தில்‌ நவாம்ருதத்தை அருந்தி 
மகிழ்வார்கள்‌. திருநல்லை நாயகி திருமுன்‌ அந்தணராதியர்க்கு 
வேண்டியது வழங்கியவர்கள்‌ பிங்கலர்‌ (சிவகணத்தவருள்‌ ஒருவற்‌ 
ஆகாது இருந்தீடல்‌ இல்லை. இத்தலத்திலே மரணமடைந்தவர்கள்‌ 
சிவனடி நீழலை அடைந்து இன்புறுவார்கள்‌. 


வன்னிவனம்‌ எனப்படுகின்ற இப்பதியிலே சிவராத்தீரி 
தினத்தில்‌ கண்விழித்து, பக்தியுடன்‌ பரமனைப்‌ பணிகிறவர்களுக்கு 
பரமசிவசாரூப்பியம்‌ கிடைக்கும்‌. இத்தலத்தில்‌ ஒரு கணப்‌பாழுதேனும்‌ 
இருப்பவர்கள்‌ தேவலோகத்தில்‌ சுந்தரமான தேவசரீரத்தையடைந்து 
அரம்பாதியர்களுடைய சம்போகத்தை அடைந்திருப்பர்‌. இவ்வாறாகச்‌ 
சமிவனத்தின்‌ மேன்மையை விரித்துரைத்த சூதமுனிவர்‌ அடுத்து, 
திருநீறு, உத்தீராக்கம்‌, ஐந்தெழுத்து ஆகீயவற்றின்‌ 
சிறப்புக்களைஎயல்லாம்‌ செளனகாதி முனிவர்களுக்கு 


எடூத்துரைக்கிறார்‌. 


சிவபிரான்‌ விரும்பி உறைகின்ற சமிவனம்‌ எய்தி 
மதுபுட்கரணியில்‌ நீராடி, தெய்வநறும்‌ திருநீறு எமய்‌லயல்லாம்‌ பூசி, 
சிரம்‌,கரம்‌,கண்டம்‌ முதலான அவயங்களில்‌ உருத்திராக்கமாலையை 
விதிப்படி அணிந்து ஐந்தெழுத்தை உளமார ஓதி, மகாலிங்கத்தை 
நீயமப்படி பூசிப்பவர்கள்‌ வையத்தில்‌ வாழ்வாங்கு வாழ்ந்து 


சிவசாயுச்சியத்தை அடைவார்கள்‌. 


“சென்னியாதி செமுங்கண்மணி புனைந்து 
துன்னியோரைமுத்து ஐந்தும்‌ உலகுய்ய 
மன்னி வாமும்‌ மகாலிங்கம்‌ போற்றுவோர்‌ 


மின்னி வாழ்ந்து உயர்வீடு கலப்பரே,” 


6 திருஷல்லை 


விபூதி உருத்திராக்கங்களை நேயத்தோடு அணிந்துகொண்டு செய்யும்‌ 
கன்மங்களே நல்ல பலன்களைக்‌ கொடுக்கும்‌. அவைகளைத்‌ 
தரியாமல்‌ செய்யும்கருமம்‌ யாதொரு பலனையும்‌ கொடுக்கமாட்டாது 
என விபூதி, உருத்திராக்கத்தின்‌ பெருமையைப்‌ பின்வரும்‌ பாடல்‌ 
விளக்குகிறது. 


“நீறு கண்மணி நேயத்தோடு புனைந்து 

ஊறும்‌ அன்பில்‌ உஞற்றும்‌ கருமமே 

பேறு மா பல நல்கும்‌ இலையெனிற்‌ 

சீறுமாறு சிதையுஞ்‌ சிதையுமே” 
விபூதி உருத்திராக்கம்‌ தரித்தவரே பக்தி, கருமம்‌,பிரமம்‌ என்ற பெயர்‌ 
பெற்ற முக்காண்டத்தும்‌ அதிகாரிகளாக விளங்குவர்‌. அணியாதவர்கள்‌ 
வீணரே,ஆதலால்‌ இவ்விரண்டையும்‌ அணிந்து எகாண்டு, மிகச்‌ 
சிறப்புடைய சமிவனத்தில்‌ திரிபுவனேசுவரராகிய ஒப்பற்றவரை, 
காதலாகிக்‌ கசிந்து உபாசிப்பவர்கள்‌, பிறப்பிறப்பில்லா முத்திநிலையை 
அடைவர்‌. இது சத்தியம்‌. 

ஆதலால்‌ அவ்விரண்டின்‌ அலங்கரித்து 

ஓதல்கால்‌ சமிநிழல்‌ ஒருவனைக்‌ 

காதல்மேவக்‌ கசிந்து உபாசிப்பவர்‌ 

காதல்‌ தோன்றல்‌ இலா முத்தர்‌ சத்தியம்‌ 
அருள்மலி வெண்ணீறணிந்து கண்மணியாகிய உருத்திராக்கம்‌ பூண்டு 
ஐந்தெழுத்தை அன்போடு ஓதி, பக்தீயோடூ சிவ உபாசனை 
செய்பவர்க்கே முத்தி தித்திக்குமென்று பிரகச்சாபல உபநீடதத்திலும்‌, 
காலாக்கினி உருத்திர உபநீடதத்திலும்‌, அதர்வ சிரோப நீடதத்திலும்‌ 
மற்றும்‌ அனேக உபநிடதத்திலும்‌ கூறப்பட்டிருக்கின்றது என்று 
சூதமுனிவர்‌ நைமிசவனத்து முனிவர்களுக்குச்‌ சமிவனத்தின்‌ 
மேன்மையையும்‌, திரிபுவனேசுவரராகிய சிவபிரானின்‌ 
மகிமைகளையும்‌, விபூதி உருத்திராக்கம்‌, ஐந்தெழுத்து ஆகியவற்றின்‌ 
சிறப்புக்களையும்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. 

- தொடரும்‌... 


டத திருஷல்லை 


கோவினூர்‌ ஆதீன கர்த்தர்கண்‌ வரலாறு 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவஸ்‌ (தொடர்ச்சி..) 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ 

மடைப்பள்ளியில்‌ நடந்த திருட்டினைத்‌ திருஎரல்லை 
எவளிப்படுத்தல்‌ :- 

ஒருநாள்‌ ஆண்டவர்‌ மடத்திலே சற்றுக்‌ கண்ணயர்ந்த பொழுது 
திருநெல்லை ஆண்டவரின்‌ தலைப்பக்கம்‌ நின்று அழைத்து நான்‌ 
மங்களகரமான மஞ்சள்‌ நீராடி ஒரு திங்கள்‌ ஆயிற்று. மடைப்பள்ளிப்‌ 
பணியாளர்‌ அதனைத்‌ தாசி வீட்டுக்குக்‌ கொண்டு செல்வதற்காகப்‌ 
புகைப்போக்கி மாடத்தில்‌ வைத்துள்ளனர்‌. ஆதலால்‌ அதனைச்‌ சற்றுக்‌ 
கவனி என்று கூறிப்‌ போனபின்‌ ஆண்டவர்‌ அப்பணியாளர்களை 


அழைத்து அவர்களைக்‌ கண்டித்துச்‌ சரியாக நடக்க ஆணையிட்டார்‌. 


ஆண்டவரின்‌ ஆலய நிர்வாகம்‌ :- 

அடியவர்‌ பலரிடம்‌ பொருள்களைப்‌ பெற்று ஆலயப்‌ பணிகளை 
நன்கு நடத்திவந்த ஆண்டவர்‌ ஆலய வழிபாடூகள்‌ நன்கு நடந்திட 
வழிவகை செய்தார்‌. திருநெல்லைக்குத்‌ தேரோட்டம்‌ நடத்தினார்‌. 
தன்னை நாடி வந்த அடியவர்களுக்கு வேதாந்தங்களை உபதேசித்தார்‌. 
கருணாநீதீ சுவாமிகளே ஆலயப்‌ பணியினைப்‌ பார்த்து வரச்செய்ய 
வேண்டும்‌ என்று ஆண்டவர்‌ விரும்பினார்‌. 


ஒருநாள்‌ ஆடிப்பூரத்‌ தீருவிழா நாளில்‌ மேலை வீதியில்‌ தேர்‌ 
வரும்‌ பொழுது ஓடாது நின்றதை அறிந்த ஆண்டவர்‌ கல்மண்டப 
முகப்பிற்கு வந்தார்‌. இராமநாதன்‌ செட்டியார்‌ ஆண்டவரிடம்‌ வந்து தேர்‌ 
நிலைக்கு வர அருள்புரிய வேண்டும்‌ என்று வேண்டினார்‌. ஆண்டவரும்‌ 
உடனே தெற்கு மடத்தார்‌ தெற்கே இருக்க வடக்கு மடத்தார்‌ வடக்கே 
இருக்கத்‌ தேர்‌ எவ்வாறு தந்நிலைக்கு வரும்‌ என்று கூறினார்‌. அது 
கேட்ட அடியவர்கள்‌ தெற்குக்‌ கரையில்‌ சிதம்பர விநாயகர்‌ ஆலயத்தில்‌ 
இருந்த பெரியய்யா அண்ணாமலை அய்யா ஆகியோருக்கும்‌ வடகரை 
ஐயுளி அம்மன்‌ ஆலயத்தில்‌ இருந்த கருணாநிதி குட்டை அய்யா 


8 திருஷல்லை 


ஆகியோருக்கும்‌ தெரிவித்தனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ தேரடிக்கு ஓடி 
வந்தனர்‌.பிறகு மற்றை அடியவர்களும்‌ மக்களும்‌ கூடித்‌ தேரை நிலை 
சேர்த்தனர்‌. 


ஆண்டவர்‌ அடியவர்பால்‌ கைம்மாறு கேட்டல்‌ :- 

ஒருநாள்‌ இரவு மடத்துச்‌ சவுக்கையில்‌ இருந்த ஆண்டவர்‌ 
அனைவரையும்‌ பார்த்துக்‌ கல்லல்‌ எவள்ளையப்ப அய்யாவை 
அழைத்து அடியார்கள்‌ அனைவரும்‌ எனக்கொரு கைம்மாறு செய்ய 
வேண்டுமாறு கேட்கின்றேன்‌ எனறவுடன்‌ கல்லல்‌ அய்யாவும்‌ உடனே 
தங்கள்‌ திருவாக்கிற்கு எதிர்‌ வாக்குண்டோ? எப்படிச்‌ சொன்னாலும்‌ 
அப்படியே செய்கிறோம்‌ என்றிட ஆண்டவரும்மற்றையோர்‌ பதில்‌ 
உரையாமல்‌ இருக்கிறார்களே என்று கேட்டார்‌. உடனே மற்றவர்களும்‌ 
கல்லல்‌ அய்யாவும்‌ ஆணைப்படி நடப்பதாக வாக்களித்தனர்‌. 
ஆண்டவரும்‌ அவர்களை நோக்க நீங்கள்‌ எனக்‌காரு பொருளும்‌ தர 
வேண்டாம்‌. இன்று முதல்‌ தங்கள்‌ குடும்பச்‌ செலவிற்குக்‌ கையிலுள்ளது 
போதும்‌ என்ற நினைவோடு வாணிகத்தின்‌ பொருட்டுத்‌ 
தொலைநாடூகளுக்குச்‌ செல்லாது இருக்கும்படி கேட்டுக்‌ கொள்கிறேன்‌ 
என்று கூறிட அனைவரும்‌ அவ்வாறே நடப்பதாக விண்ணப்பித்துக்‌ 


கொண்டனர்‌. 


ஆண்டவர்‌ தம்முடைய ௬வானுபூதியை எவளிப்பருத்தல்‌ :- 
சிக்கல்‌ வீரபத்திர சுவாமிகள்‌ பசுபதீ கோயில்‌ ஆறுமுக 
சுவாமிகள்‌ துறையூர்‌ கருணானந்த சுவாமிகள்‌ திருவிடை மருதூர்‌ பிச்சு 
சாஸ்திரிகள்‌ முதலியவர்களோடூ சவுக்கையில்‌ ஆண்டவர்‌ 
அமர்ந்திருந்த போது துறவு சுவாமிகள்‌ பால்‌ சுவாமிகள்‌ கல்லல்‌ அய்யா 
தேவிகோட்டை இராமநாதன்‌ செட்டியார்‌ பள்ளத்தூர்‌ முத்து வீரப்பய்யா 
முதலிய அடியவர்களும்‌ கழ்ந்திருந்தனர்‌. ஆண்டவர்‌ கல்லல்‌ 
அய்யாவை வெள்ளையப்பா என்றழைத்து தர்ம புருஷார்த்த காம 
மோட்சங்களை யாம்‌ தடையின்றி அடைந்தோம்‌ என்றிட அவை 


எவ்வாறு அடையப்பட்டன என்று கல்லல்‌ அய்யா மெல்ல வினவினார்‌. 


9 திருஷநல்லை 


அறம்‌ செய்ய நாம்‌ பொருள்‌ கொடுக்கும்‌ போது இவ்வளவு 
கொடுத்தோம்‌ என்றும்‌ இவ்வளவு கொடுக்கப்‌ போகின்றோம்‌ என்றும்‌ 
நினைவிற்கு வருவதில்லை. ஒருவன்‌ நம்‌ கையில்‌ பொருளைத்‌ தந்து 
கொடுக்கச்‌ சொன்னால்‌ அதையும்‌ நாம்‌ பாராமலேயே கொடுத்து 
விடுகின்றோம்‌. ஆனால்‌ யாம்‌ செய்த தருமம்‌ போல்‌ வேறு ஒருவரும்‌ 
செய்தது இல்லை. ஒரு குடும்பி தன்குடும்பத்திற்குப்‌ பொருள்‌ 
ஈட்டுவான்‌.நாமோ நூறு குடும்பங்களுக்குப்‌ பபொருளீட்டிக்‌ கொடுத்து 
வந்தோம்‌. அதனால்‌ பொருளை எம்போல்‌ வேண்டிப்‌ பெற்றவர்‌ 
இல்லை. காமம்‌ பற்றி உங்களுக்குத்‌ தெரியாதது அல்ல. வீடுபேறு 
பெறுகின்ற செயலிலோ வியாசர்‌ வசிட்டர்‌ சனகர்‌ முதலியோர்‌ எந்த 
ஞானத்தை அடைந்தார்களோ அஃதே யாம்‌ அடைந்த ஞானம்‌ எனப்‌ 
பிரமசபையில்‌ இருந்து ஆண்டவர்‌ கூறியருளினார்‌. 


ஆண்டவர்‌ வாசிட்டம்‌ உபதேசித்தல்‌ :- 

பள்ளத்தூர்‌ முத்து வீரப்பய்யா கல்லல்‌ வெள்ளையப்ப அய்யா 
கருங்குளம்‌ நாராயண அய்யா கண்டனூர்‌ கருத்தய்யா அரிமளம்‌ 
சுப்பிரமணிய அய்யா நேமத்தான்பட்டி பழனியப்ப அய்யா கோட்டையூர்‌ 
அண்ணாமலை அய்யா கண்டனூர்‌ இராமய்யா கருணாநிதி இ சிதம்பர 
ஞான தேசிகர்‌ மதுரை குட்டை அய்யா கண்டனூர்‌ பெரிய வெள்ளையப்ப 
அய்யா நாகப்பய்யா பெரிய பெரியணய்யா வெங்கடாசல அய்யா 
குமரப்ப அய்யா பள்ளத்தூர்‌ குப்பான்‌ செட்டி அய்யா தேவி கோட்டைக்‌ 
காசி பழனியப்ப அய்யா ஆகியோருக்கு ஞான வாசிட்டத்தை ஆண்டவர்‌ 
உபதேசித்து அருளினார்‌. இவ்வாறு ஏழுமுறை ஆண்டவரால்‌ வாசிட்ட 
உபதேசம்‌ செய்யப்பெற்றது. 


ஒரு முறை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின்‌ 
35 ஆம்‌ பட்டத்‌ தலைவரான ஆறுமுக தேசிகர்‌ ஆண்டவர்பால்‌ அதிக 
அன்புடையவராய்‌ இருந்தார்‌. அவர்‌ எப்பொழுதும்‌ ஆண்டவரை விட்டுப்‌ 
பிரியாமல்‌ மிக்க அன்புடனும்‌ பெரிய வித்துவான்‌ ஆகவும்‌ இருந்தார்‌. 
வேதாகம நூல்களைப்‌ பயின்று சீவன்‌ முத்தியில்‌ ஆனந்தம்‌ உடைய 


10 திருஷல்லை 


பெரிய சான்றோர்களுடன்‌ உரையாடி மகிழ்வார்‌. அக்காலத்தில்‌ 
ஆண்டவரின்‌ இருபுறத்திலும்‌ இருந்த விசுப்பலகையில்‌ 
இருந்து கொண்டு இரவு முழுவதும்‌ சைவ வைணவ வாதங்களில்‌ 
ஆறுமுக தேசிகரும்‌ திருவிடை மருதூர்ப்‌ பிச்சு சாஸ்திரியார்‌ என்ற 
உலகநாதசுவாமிகளும்‌ சைவத்தின்‌ சிறப்பைக்‌ கூறிச்‌ சிவனின்‌ 
மேலான தன்மையை நிலைநாட்டினர்‌. ஆண்டவர்‌ வைணவ 
சித்தாந்தத்தை நிலைநாட்டினார்‌. இவ்வாறு அங்கிருந்தோர்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ காலங்‌ கழித்தனர்‌. 


ஆண்டவர்‌ அருளிய நூல்கள்‌ :- 

தம்‌ குருநாதர்‌ ஆகிய உகந்தலிங்க தேசிகர்மேல்‌ பல 
சமயங்களில்‌ பாடிய விருத்தப்‌ பாக்கள்‌ கலிவெண்பா கலித்துறை 
விருத்தம்‌, கலிப்பா, இரண்டடிக்‌ குறள்‌, தாழிசை, வெண்பா, செந்துறை, 
கண்ணி, சந்த விருத்தம்‌, அகவல்‌, முதலான பாவினங்கள்‌ அடங்கிய 
தெய்வ வணக்கம்‌, தெய்வ நீச்சயம்‌, முத்தி, நெஞ்சிற்கு அறிவுறுத்தல்‌, 
நெஞ்சோடு இரங்கல்‌, கிளிப்‌ பத்து, சொருப வணக்கம்‌ என்ற பெயரில்‌ 
பல நூல்களைத்‌ தந்தருளினார்‌. 


ஆண்டவர்‌ (பரிபூரணம்‌) முழுமை அடைதல்‌ :- 

இவ்வாறு பலகாலம்‌ சாதுக்களுக்கு வேதாந்தங்களைப்‌ 
போதித்து வந்த ஆண்டவர்‌ ஒரு நாள்‌ மாலைப்‌ பொழுதில்‌ தம்‌ இறுதிக்‌ 
காலம்‌ நெருங்குவதை அறிந்து கல்லல்‌ அய்யாவை நோக்கி 
இப்‌எபாமுது இங்கு எழுந்தருளி இருக்கின்ற நமது தேசிக 
பரம்பரையைச்‌ சார்ந்த பெரியோர்களையும்‌ அடியார்களையும்‌ இங்கு 
அழைப்பாய்‌ என்று ஆணையிட அதன்படி சிக்கல்‌ வீரபத்திர சுவாமிகள்‌ 
திருவிடை மருதூர்‌ உலகநாத சுவாமிகள்‌ பசுபதி கோயில்‌ ஆறுமுக 
சுவாமிகள்‌ துறையூர்‌ கருணானந்த சுவாமிகள்‌ குன்றக்குடி 
திருவண்ணாமலை வேலாயுத சுவாமிகள்‌ முதலிய பெரியோர்கள்‌ 
வந்து அருகில்‌ இருந்திட, துறவு சுவாமிகள்‌ மதுரைப்‌ பால்‌ சுவாமிகள்‌ 


பள்ளத்தூர்‌ மூத்து வீரப்ப அய்யா கல்லல்‌ வெள்ளையப்ப அய்யா 


11 திருஷல்லை 


கருத்தய்யா பழனியப்ப அய்யா அண்ணாமலை அய்யா அரிமளம்‌ 
சுப்பிரமணிய அய்யா காரைக்குடி அழகப்ப அய்யா மதுரைக்‌ குட்டை 
அய்யா கருணாநிதி சுவாமிகள்‌ நாகப்ப அய்யா நல்லான்‌ செட்டியார்‌ 
இராமநாதன்‌ செட்டியார்‌ சாத்தப்ப செட்டியார்‌ இராயபுரம்‌ முத்தையா 
செட்டியார்‌ அடங்கிய அடியவர்களும்‌ வந்து வணங்கி நிற்க ஆண்டவர்‌ 
அவர்கள்‌ அனைவரையும்‌ அமருமாறு கூறினார்‌. பின்னர்‌ கல்லல்‌ 
வவள்ளையப்ப அய்யாவை அழைத்து இம்மடத்தில்‌ எப்‌பொழுதும்‌ 
அடியார்‌ கூட்டம்‌ இருந்து பரிபாலித்து வர வேண்டுமே உங்களுக்கு 
எல்லாருடைய சம்மதமும்‌ எப்படி என்று வினவிட அவர்‌ சுவாமிகளின்‌ 
ஆணைப்படி நடந்து கொள்கிறோம்‌ என்று கூறினார்‌. பள்ளத்தூர்ச்‌ 
சின்னய்யா செய்வானோ என்று வினவ அவர்‌ எப்பதிலும்‌ சொல்லாது 
இருந்தனர்‌. உடனே ஆண்டவர்‌ அவன்‌ காலையில்‌ பள்ளத்தூருக்குப்‌ 
போய்‌ விடுவானே என்று கூறி விட்டு நீ பார்த்து வருவாயோ என்று கேட்ட 
பொழுதும்‌ அவரும்‌ மவுனமாய்‌ இருந்தார்‌. உடனே நீயும்‌ 
மூன்றாம்நாள்‌ கல்லலுக்குப்‌ போய்‌ விடுவாயே என்று கூறி விட்டுக்‌ 
கண்டனூர்க்‌ கருத்தான்‌ செட்டியைப்‌ பார்த்து வருவானே என்று கேட்டு 
விட்டு அவனும்‌ விடியக்‌ கண்டனூர்‌ போய்‌ விடுவானே என்று கூறி விட்டூ 
வீரப்பனும்‌ சாக்கைத்‌ திருப்பணியை மேற்கொண்டானே வேறு யார்‌ 
பார்க்கப்‌ போகிறார்கள்‌ என்று கேட்டனர்‌. உடனே கல்லல்‌ அய்யா 
ஆண்டவரை நோக்கித்‌ தங்கள்‌ வாக்கிற்கு எதிர்வாக்கு உண்டா? 
யாரைப்‌ பார்க்குமாறு ஆணையிட்டாலும்‌ அவ்வாறே பார்ப்பார்கள்‌ 
என்று விண்ணப்பிக்க ஆண்டவரும்‌ நீ சொல்லுவது சரிதான்‌ யாராவது 
நான்‌ பார்த்து வருகிறேன்‌ என்று சொல்ல வேண்டுமே அப்படி ஒருவரும்‌ 
சொல்லவில்லையே என்றார்‌. பின்னர்‌ ஆண்டவர்‌ துறவுப்‌ பிள்ளையோ 
சிதம்பரம்‌ சிதம்பரம்‌ என்று சிதம்பரம்‌ போய்விடுமே என்று சொல்லி 
விட்டு அண்மையில்‌ நீன்ற துறவு சுவாமிகளை நோக்கி இன்று முதல்‌ 
இம்மடத்தில்‌ இருந்து அடியார்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொண்டு 
பரிகலப்‌ பிச்சை ஏற்றுண்டு வர ஆணையிட்டூத்‌ திருநீற்றை 
அவர்கரத்தில்‌ வைத்து அருளியபின்‌ தமக்குத்‌ தென்புறத்தே நின்ற 


12 திருரூல்லை 


கருணாநீதியை அருளுடன்‌ நோக்கி, திருநல்லை என்பால்‌ தந்த 
சிவஞானத்தை இனி உன்பால்‌ தந்தருளுவாள்‌ இவ்வாலயத்தை நன்கு 
பேணி வருக என்று ஆணையிட்டுத்‌ தம்‌ திருக்கரத்தால்‌ திருநீற்றை 
அவர்‌ கையிலும்‌ வைத்து அருளினார்‌. அடியவர்கள்‌ அனைவரும்‌ 
பேரின்பம்‌ அடைந்தனர்‌. கலி 4948 சாலிவாகன சகாப்தம்‌ 1769 
பிலவங்க ஆண்டு உத்தராயணம்‌ சிசிர ருது பங்குனித்‌ திங்கள்‌ சுக்கில 
பட்சம்‌ 8 ஆம்‌ நாள்‌ ஞாயிற்றுக்கிழமை பவுர்ணமி தீதி உத்திர நட்சத்திரம்‌ 
கன்னி லக்கீனம்‌ கூடிய நன்னாளில்‌ (847) பேரின்பக்‌ கடலில்‌ மூழ்கி 
இறையுடன்‌ இரண்டறக்‌ கலந்தார்‌. அதன்‌ பின்னர்‌ ஆண்டவருக்கு 
மண்டலாபிசேகம்‌ வரை அனைத்து வகையான காரியங்களையும்‌ 
செய்து மகேசுவர பூசையையும்‌ சிறப்புடன்‌ நடத்தி மகிழ்ந்தனர்‌. 
அப்பொழுது சிதம்பரத்தில்‌ இருந்த யாழ்ப்பாணம்‌ நல்லூர்‌ ஆறுமுக 
நாவலர்‌ அரிமளம்‌ அடைக்கப்ப அய்யா வாயிலாக இதனைக்‌ 


கேள்விப்பட்டு மிக்க ஆராமை மேலீட்டனால்‌ __ 


திருமருவு பிலவங்க ல்‌ 
திங்கள்‌எட்‌ டாம்தேதியில்‌ ' 

திரம்மருவு பானுவா ரத்தில்‌உத்‌ திரம்‌எ 
செப்புநட்‌ சத்திரத்தில்‌ 

சிறந்தபூ ரணிஎனும்‌ தீதிஅதனில்‌ இனிதுவரு 
திகழ்கன்னி லக்கிநத்தே 

கார்கொண்ட புயல்வண்ணன்‌ மலர்‌அயன்‌ வருந்தியும்‌ 

காணாத பெருவாழ்வுஎனும்‌ 

கறைமிடற்௫) இறைராச கட்கபர மேசுரன்‌ 
கருணைஉரு வோடு அமர்ந்து 

கனஎழில்‌கொள்‌ மணிமாடம்‌ நீலவசமி வனம்‌எனக்‌ 


கழறும்‌உயர்‌ பதியில்வாழ்வான்‌ 


13 திருஷல்லை 


கணிதம்‌அறு சீடர்தமகு) அகஇருள்து ரத்தவரு 
கருதரிய ஞானதபனன்‌ 
போர்‌கொண்ட காமக்கு ரோதலோ பாதீயாம்‌ 
புகல்குற்றம்‌ நீங்குபுனிதன்‌ 
பொறைஅறிஞு அடக்கம்‌அருள்‌ முதலநற்‌ குணமாடூ 
பொருந்திவள ருற்றமுதல்வன்‌ 
புவனம்மூன்‌ றினும்‌ இவன்‌ புகம்சென்‌ றிடற்குஇடம்‌ 
போதாகு) எனச்சிறந்தோன்‌ 
பொருஷூஇலா(ு உயர்சுத்த வேதாந்த சாத்திரம்‌ 
போதம்மிக்கு உள்ளநீபுணன்‌ 
பேர்கொண்ட நீர்மலச மாதிசாட்‌ சாத்கார 
பிரதாபம்‌ மிகுசிரேஷ்டன்‌ 
பெருமைநீறை தருமுத்து ராமலிங்‌ கக்கரு 
பிறங்கியிடும்‌ அத்துவிதநீட்‌ 
பிரபஞ்ச நீர்விஷய நீஷ்களா தீதமாம்‌ 
பெருவெளியகு) ஆகிநீன்ற 
பேசரும்‌அ கண்டபரி பூரணசு கானந்த 


பிரமமாய்‌ இலகினானே. 


என்று கையறுநிலைப்‌ பாடல்‌ பாடினார்‌. அடுத்த பட்டமாக அதாவது 
இரண்டாம்‌ பட்டமாகத்‌ துறவு சுவாமிகள்‌ (2 அருணாசல தேசிகர்‌ 
பொறுப்பேற்றார்‌. 


ஆண்டவர்‌ வரலாறு நீறைவுற்றது. 


14 திருஷநல்லை 


சசிவனண போதும்‌ 
முன்னுரை 

சுமார்‌ எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்தவர்‌ தவத்திரு 
தத்துவராய சுவாமிகள்‌. அவர்‌ தம்முடைய குருவின்‌ மீதுள்ள 
அன்பினால்‌ அவரை மகீழச்‌ செய்வதற்காகவே பல ஞான நூல்களை 
இயற்றினார்‌. அவற்றில்‌ ஒன்று மோகவதைப்‌ பரணி என்ற நூல்‌. 
இந்நூலின்‌ ஒரு பாகமாக, சசிவன்ன போதம்‌ விளங்குகிறது. 
விருத்தாசல புராணத்திலும்‌, கத ஸம்ஹிதை என்ற நூலிலும்‌ 
சொல்லப்பட்டுள்ள சசிவன்னன்‌ என்பவனின்‌ கதையைக்‌ கொண்டூ 
இந்நூலை இயற்றினார்‌. 


சசிவன்ன போதம்‌ என்னும்‌ நூல்‌ முமுட்சுக்களாகிய பிசாசுகளுள்‌, 
ஒரு பிசாசு, குருவாகிய காளிகாதேவியைப்‌ பார்த்து, பாபிகளும்‌ மோட்சம்‌ 
அடைதல்‌ கூடுமா? என்று கேட்க, பாபிகளும்‌ மோட்சம்‌ அடையலாம்‌ 
என்பதை விளக்குவதாக இந்நூல்‌ அமைந்துள்ளது. 


செய்யக்கூடாத பாப காரியங்களைச்‌ செய்த ஒரு கீழ்மகன்‌ ஒரு 
சிறந்த தந்தையினால்‌ அரவணைக்கப்பட்டு அவருடைய முயற்சியினால்‌ 
ஒரு சீவன்‌ முத்தரான குருவை அடைந்து விடுகிறான்‌. அவருக்குத்‌ 
தொண்டு செய்து பரிசுத்தனாகிக்‌ குருவின்‌ கருணையால்‌ தானும்‌ பேரின்ப 
நிலையை அடைந்துவிடூகிறான்‌. இதை ஒரு கதை வடிவாகச்‌ சொல்லி 
எப்படிப்பட்ட பாவிக்கும்‌ குருவின்‌ கிருபையினால்‌ சாதனைகள்‌ செய்து 
பிறவிக்கடலை நீந்திக்‌ கடக்க முடியும்‌ என்று உறுதியாகக்‌ கூறுகிறார்‌, 
இறும்புதூர்‌ (தற்போது எறும்பூறி என்ற ஊரில்‌ சமாதி அடைந்தவரான 
தத்துவராய சுவாமிகள்‌, குருவின்‌ பெருமையையும்‌ குருவுக்குத்‌ தொண்டு 
செய்வதின்‌ பெருமையையும்‌ இந்த நூல்‌ எடுத்து விளக்குகிறது. 
தத்‌ த்வம்‌ அஸி என்ற மகா வாக்கியத்தின்‌ பொருளைத்‌ தெள்ளத்‌ 
தெளிவாகக்‌ கூறுகின்றது. தூல தேகம்‌ முதல்‌ பஞ்ச கோச விசாரத்தை, 
அனேகயுக்தியோடூ கூடப்‌ பசுமரத்து ஆணிபோல்‌ மந்தருக்கும்‌ மனதில்‌ 
பதியும்படி செய்விக்கின்றது. அவத்தைகளைப்‌ பலவிதமாகப்‌ பிரித்துக்‌ 
கூறுகின்றது. அஞ்ஞான இருளைப்‌ போக்கி உண்மைப்‌ பொருளை 
விளக்குகிறது இந்நூல்‌. 


15 திருஷல்லை 


சுசிவன்ன போதும்‌ 
தவத்திரு தத்துவராய ௬வாமிகள்‌ இயற்றியது 
(உரை விளக்கம்‌ - காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌) 
கடவுள்‌ வாற்த்தூ 
மதிபருதி எரிநீர்கால்‌ வான்‌ அவனி 
இயமானன்‌ வடிவாய்‌ எல்லா 
அதிபதியாய்‌ அனைத்தும்‌ஆய்‌ அல்லாத 
அறிவுருவை அகத்துள்‌ வைப்பாம்‌. 


சந்திரன்‌, கரியன்‌, தீ, நீர்‌, காற்று, வானம்‌, பூமி, சீவன்‌, 
என்னும்‌ எட்டு மங்கல மூர்த்தம்‌: ஆகவும்‌, எல்லாவற்றிற்கும்‌ 
அதிபதியாக இருப்பவரும்‌ எல்லாம்‌ ஆகியும்‌ எங்கும்‌ வியாபித்தும்‌ 
இருக்கின்ற அறிவு வடிவினை மனத்துள்‌ வைத்து வணங்குவோம்‌. 


சொல்லால்தம்‌ மதிவிரகால்‌ தூயதுஇது 
தீயதுஇது என்னும்‌ மாக்கள்‌ 

எல்லார்க்கும்‌ அதுஅதுஆய்‌ இறைஒருக்கும்‌ 
படியேயாய்‌ இருக்க என்றே. 


சாத்தீரங்களைப்‌ படித்த கல்விமான்கள்‌ தங்கள்‌ பேச்சுத்‌ 
திறமையினாலும்‌, அறிவுக்கூர்மையினாலும்‌ இந்த வழி 
தூய்மையானது, இந்த வழி தீமையானது என்று வாதம்‌ செய்வார்கள்‌. 
ஆனால்‌ யார்‌ யார்‌ எப்படி எப்படி நினைக்கிறார்களோ 
அந்தப்படிஎயல்லாம்‌ விளங்குகிறார்‌ சர்வேசுவரனான கடவுள்‌. 
அதேபோல நானும்‌ சமயங்களைப்‌ பற்றிய உயர்வு தாழ்வு என்ற 
எண்ணங்கள்‌ இல்லாமல்‌ இருக்க இறைவனைத்‌ துதித்து அவன்‌ 
அருளை வேண்டுகிறேன்‌. 


16 திருஷல்லை 


நூல்‌ 
1. முடிவும்‌ ஆதியும்‌ அற்ற முழுமுதல்‌ 
வடிவமாகி வரும்படி எங்ஙனே? 
ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லாத முழுமுதற்‌ கடவுள்‌ ஒரு வடிவம்‌ 
தாங்கி வருவது எதற்காக? என்று பேய்க்‌ கணங்கள்‌ தாங்கள்‌ வழிபடும்‌ 


தெய்வமாகிய காளி மாதாவைக்‌ கேட்டன. 


2. சொல்லு கோலமோ சுருதி விருத்தமோ 
அல்லவோ என அன்னை அருளுமே. 


வேதங்களில்‌ விளக்கப்பட்ட பழமையான கோலம்‌ 
சொற்களுக்கு அப்பாற்பட்டதோ? என்று கேட்க அன்னை அருள்சுரந்து 
கூறத்‌ தொடங்கினாள்‌. 


5 அருவன்‌ ஆயினும்‌ அன்பர்க்கு உருவனாய்‌ 
வருவன்‌ என்பது மாமறை சொல்லுமே. 


உருவம்‌ அற்ற பரம்பொருள்‌ என்றாலும்‌ அன்பு செய்பவர்கள்‌ 
உள்ளத்தில்‌ விரும்பிய மூர்த்தியின்‌ வடிவாக வருவார்‌ என்று 
மாமறைகள்‌ சொல்லுகின்றன. 


4. பத்தி யாம்வலை யில்படும்‌ பார்மிசை 
புத்தியாலறி எயாண்ணாப்‌ புராணனே. 


உலகிலுள்ளோர்‌ புத்தியினால்‌ அறியமுடியாத தொன்மை 
வாய்ந்த பரம்‌பபொருள்‌ ஆவார்‌. ஆயினும்‌ பக்தி என்ற வகையில்‌ 
அகப்படுவார்‌. 


5. தேவி இப்படிக்‌ கூறத்‌ திருவருள்‌ 
பாவி யேற்கு இலம்‌ என்று பதைக்கவே. 


17 திருரல்லை 


தேவியின்‌ சொற்களைக்கேட்ட பேய்க்‌ கணங்கள்‌ பாவிகளான 
எங்களுக்கு இப்படிப்பட்ட மேலான கதி கிடைக்காமல்‌ போகுமோ என்று 
பதைத்தன. 
6. அலகைஅச்சம்‌ அறஅக வான்களும்‌ 

உலகில்‌ முத்தி பெறும்பரிசு ஓதுவாம்‌. 

பிசாசுகளே உமக்குள்ள அச்சத்தை நீக்குங்கள்‌. பாவிகளும்‌ 
உலகில்‌ வீடுபேறு அடைந்த தன்மையினைக்‌ கூறுவோம்‌. 


ட புணர்ந்த பாவம்‌ எலாம்பரி பூரணம்‌ 

உணர்ந்த ஞானி விழிபட ஓடுமே. 

அந்தந்தப்‌ பிறப்புக்களில்‌ நமக்குண்டான பாவங்கள்‌ எல்லாம்‌ 
பிரம்மத்தை உணர்ந்த ஞானியின்‌ கண்கள்‌ பட்ட அளவில்‌ ஓடிவிடும்‌. 


8. எழிலாரும்‌ ஞானி புகழ்‌என்னை கூற 
உயர்வீடு இவன்்‌சொல்‌ வழிசெய்‌ 
தொழிலாளர்‌ சேர்க்கை அதுகேளும்‌ முன்னை 
இதிகாசம்‌ ஒன்று சொலவே. 
ஞானியாகீய குரு கூறுகின்றபடி செய்யும்‌ மாணாக்கன்‌, 
பெருமை பொருந்திய வீடுபேறு அடைவான்‌. எனவே உள்ளத்தின்‌ 
அழகு பொருந்திய ஞானியின்‌ புகழை என்னவென்று சொல்வதாம்‌? 


9. தம்தாபம்‌ அற்றப ரன்‌ஏவல்‌ செய்த 
அவன்‌உற்ற பேறு தனைமுன்‌ 
செந்தாம ரைக்கண்மு தல்வர்க்குஎம்‌ அண்ணல்‌ 
திருவாய்‌ மலர்ந்தது இதுவே. 
மூவகைத்‌ துன்பங்களும்‌ நீங்கப்‌ பெற்ற ஞானிக்குப்‌ 
பணிவிடைகள்‌ செய்த மாணாக்கன்‌ அடைந்த நற்பயன்களை, 
முன்னொரு காலத்தில்‌ செந்தாமரைக்‌ கண்களை உடைய 
திருமாலுக்கு எங்கள்‌ அண்ணலாகிய பரமசிவன்‌ தீருவாயினால்‌ 
கூறியது இதுவே. 


18 திருஷல்லை 


10. உவமிப்பின்‌ ஞானிவி ழிபட்டு முன்னை 
வினைவிட்டு முத்தி உலகில்‌ 
தவமற்ற வெய்யலி னையேபு ரிந்த 


சசிவன்னன்‌ எய்து கதையே. 


உவமையொன்றும்‌ கூற இயலாத ஞானியினது கருணை 
மிகுந்த பார்வை பட்டு முன்‌ செய்த தீவினைகள்‌ யாவும்‌ விட்டூ நீங்கி, 
உலகீல்‌ சிறிதும்‌ புண்ணியம்‌ செய்யாமல்‌ கொடிய வினைகளையே 


செய்த சசிவன்னன்‌ வீடுபேறு அடைந்த கதை இதுவே. 


11. ஏமம்‌ புகுவார்‌ உளபா தகராம்‌ 
யாவர்க்‌ குளும்மிக்‌ கவன்‌ஆ கும்‌இவன்‌ 
நாமம்‌ புகல்வார்‌ குலமும்‌ எரிவாய்‌ 
நரகம்‌ புகுமா றுநடந்‌ தனனே. 


நரகம்‌ அடைகின்ற பாவிகள்‌ எல்லோரையும்விட இந்தச்‌ 
சசிவன்னன்‌ அதிக பாவம்‌ செய்தவன்‌. இவன்‌ பெயரைக்‌ 
கூறுபவர்களது குலமும்‌ அவர்களது வம்சமும்‌ தீவாய்‌ நரகத்தினை 


அடையும்படி தீய செயல்களைச்‌ செய்து வந்தான்‌. 


12. மலம்மே வியதீ வினையின்‌ வலியால்‌ 
மகிழ்உம்‌ பர்பதத்‌ தில்‌இருந்‌ தஇவன்‌ 
குலம்மே வியதன்‌ புலவா ணர்களும்‌ 
கொடிதுஆம்‌ நரகம்‌ குடி ஏறினரே. 


சசிவன்னன்‌ செய்த பாபங்களினால்‌ அவனுடைய குலத்து 
முன்னோர்களும்‌, பிதீர்‌ லோகத்தை விட்டூ எரிவாய்‌ நரகம்‌ புகுந்தனர்‌. 
பல தலைமுறைகளைச்‌ சேர்ந்த முன்னோர்களகைகூட அவனுடைய 


கொடிய பாபங்கள்‌ பாதித்தன) 
- தொடரும்‌..... 


19 தீருருல்லை 


வேதாந்தக்‌ கலைச்‌ சொற்கள்‌ 
(எதாகுப்பு : ராமஸ்வாமி, ராம.௪. வேதாந்த மாணவர்‌] 


தமிழ்‌ எழுத்துக்கள்‌, உச்சரிப்பு மற்றும்‌ இலக்கணம்‌ ஆகியன 
வடஎமொழியினின்றும்‌ மிகுதியும்‌ மாறுபட்டவை. இதனால்‌ ஒரு மொழிச்‌ 
சொல்லை மற்றொரு மொழிக்கு மாற்றும்‌ போது முற்றிலும்‌ வேறான 
சொற்பொருள்‌ கிடைக்கலாம்‌. 


வேதாந்தம்‌ (உபநிடதம்‌ போன்ற வடமொழி நூல்கள்‌ 
தமிழாக்கம்‌ செய்யப்பட்ட காலத்து மேற்கண்ட வேறுபாடூகளைச்‌ 
சரிசெய்ய மணிப்பிரவாள நடை பயன்பட்டது. இதில்‌ வடசொல்‌ 
உச்சரிப்பு, தமிழ்‌ எழுத்துக்கேற்ப மாற்றப்பட்டது. எடுத்துக்காட்டாக 
1. அக்ஷரம்‌ 2. தர்ஷண எனும்‌ வடசொற்கள்‌, தமிழில்‌ 1.அட்சரம்‌ 
2. தரிசனம்‌ என உச்சரிக்கப்பட்டு, (அதற்குப்‌ பொருள்‌ கூற முயலாது 
அன்றைய பேச்சுநடை, எழுத்து நடைகளில்‌ இவ்வாறே 
கையாளப்பட்டது. 


மணிப்பிரவாள நடை, கோவிலூர்‌ மரபு பாடத்திட்டத்தில்‌ பெரிதும்‌ 
பயன்படூத்தப்படுகீறது.ஆனால்‌ மேற்கூறிய சொற்களை 1. எழுத்து, 
அழியாதது 2. கொள்கை, வெளிப்பாடு எனப்‌ பொருள்‌ கூறினால்‌ 


மட்டுமே தற்காலத்‌ தமிழ்‌ மாணவன்‌ எளிதில்புரிந்து கொள்ளலாம்‌. 


இம்‌ மரபு நூல்களில்‌ கையாளப்பட்டூள்ள மணிப்பிரவாளச்‌ 
சொற்களான, வேதாந்தக்‌ கலைச்சொற்களின்‌ அகரவரிசை, தமிழ்ப்‌ 
பொருளுடன்‌ தொடர்ச்சியாக வவளியிடப்படூகிறது. இதில்‌, ஒரு 
மணிப்பிரவாளச்‌ சொல்லின்‌ பொருளென அதன்‌ வேர்ச்‌சொல்லான 
வடசொல்லைக்‌ கூறும்முறை தவிர்க்கப்பட்டூள்ளது. மேலும்‌, 
நடைமுறைத்‌ தமிழ்ப்‌ பயன்பாட்டிலுள்ள மணிப்பிரவாளச்‌ சொற்கள்‌ 
(எடுத்துக்காட்டாக: காலம்‌, குணம்‌, சக்தி,சாதனை, மதம்‌ போன்ற பலி 


இதில்‌ சேர்க்கப்படவில்லை. 


20 திருஷல்லை 


குறிப்பு: 1. 


வரிசை 


எண 


ஹ்‌ 


2: 
3. 
4. 
5. 
6. 
fe 
8: 
9. 


“ந'கார மற்றும்‌ 'ன' கார எழுத்துக்களுக்குள்‌ 
முணிப்பிரவாளத்தில்‌ வேறுபாடில்லாததால்‌, இவை, 
தம்முள்‌ மாறி வரலாம்‌ 

ஐ, ஸ, ஷ போன்ற வடஎமாழி எழுத்துக்கள்‌ 
தேவைப்படும்‌ போது மட்டம்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 
இவற்றை ச கார இறுதி மட்டூமின்றி, மெய்யெழுத்து 
இறுதியிலும்‌ னன காரத்தின்‌ பின்னும்‌) பார்க்கவும்‌. 


வேதாந்தக்‌ கலைக்‌ எசாற்கள்‌ 
முதல்‌எதாகுதி (சொற்கள்‌ 1 முதல்‌ 32 வறை 


அகங்காரம்‌ தற்பேணல்‌ 

அகண்ட பிரிவுபடாத 

அகணநீய எண்ணற்ற 

அகம்‌ நான்‌ 

அகம்தா தனித்தன்மை 

அகர்த்தா செயலற்ற 

அகிம்சை கொல்லாமை 

அகீலம்‌ வளி வெளி / அனைத்தும்‌ 

அகேயம்‌ இல்லையெனத்‌ தள்ள 
முடியாதது 

அசங்கம்‌ சேராதது / தொடர்பற்றது 

அசத்து இருப்பற்றது 

அசல இயக்கமற்ற 

அஞ்ஞாதம்‌ மறைவு 

அஞ்ஞானம்‌ அறியாமை / மயக்கம்‌ 


அட்சரம்‌ ்‌ எழுத்து / அழியாதது 


21 திருஷல்லை 


மணிப்பிரவாளம்‌ 


தமிழ்‌ 


அத்தி 
அத்யந்தம்‌ 
அத்யாசம்‌ 


அத்யாத்ம 
அத்யாரோபம்‌ 


அத்துவிதம்‌ 
அதி 
அதிகரணம்‌ 
அதிகாரி 


அதிட்டானம்‌ 


அதிரிட்டம்‌ 
அதீருசிய 
அதிவியாப்தி 
அதீதம்‌ 
அந்தம்‌ 
அந்தக்கரணம்‌ 
அந்திம 


எலும்பு 

பரந்த / பெரிய 
பொய்யாக/மாறு பாடாக, 
காணல்‌ 

தன்னைச்‌ சார்ந்த 
(தேவையற்றதை) 
சுமத்தி / ஏற்றி பார்த்தல்‌ 
இரண்டற்றது 

முதல்‌ / மிகுதி / அப்பால்‌ 
இடம்‌ 

அறியத்‌ தகுதி / 
வல்லமை உடையவன்‌ 
செல்வாக்கு / முன்னிலை 
ஆதிக்கம்‌ 
பார்வைக்கெட்டாத 
புலப்படாதது 

தேவையற்ற 
எல்லையற்ற 

முடிவு 

மனசாட்சி 


இறுதி / கடைசி 


திருஷல்லை 


மடாலய நிகழ்வுகள்‌ 


பழநி பாதயாத்திரை : - கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ பங்களிப்பு 
கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ சார்பாக, பாதரக்குடியில்‌ பழநி 
பாதயாத்திரை அன்பர்களுக்கு 20.01.2013 அன்று காவடி புறப்பாடு; 


அன்பர்களுக்குப்‌ பனங்கல்கண்டுப்‌ பால்‌ வழங்கப்பட்டது. 


சத்திரப்பட்டியில்‌ அடையாள வேவல்‌ இருக்கும்‌ இடத்திற்கு 
அருகாமையில்‌ 21 செண்ட்‌ நீலம்‌ கோவிலூர்‌ மடாலயம்‌ சார்பில்‌ 
வாங்கியுள்ளோம்‌. வரும்‌ ஆண்டில்‌ அந்த இடத்தில்‌ ஆண்கள்‌, 
பெண்கள்‌ இருபாலருக்கம்‌ தனித்தனியாகக்‌ கழிவறைகள்‌, குளியல்‌ 
அறைகள்‌ கட்டிப்‌ பாதயாத்திரை அன்பர்கள்‌ பயன்பாட்டிற்கு 
உதவுவது என்று தீட்டமிடப்பட்டிருக்கிறது. 25.01.2013ஆம்‌ தேதி 
வெள்ளிக்கீழமை அன்று இரவு அந்த இடத்தில்‌ சாமியானா பந்தல்‌ 


அமைத்து, கேசரி, பொங்கல்‌, சாம்பார்‌ வழங்கப்பட்டது. 


குடியரசு தின விழா : 

மடாலயத்தீன்‌ சார்பில்‌ அனைத்துக்‌ கல்வி நிறுவனங்களும்‌ 
சேர்ந்து 26.01.2013 அன்று குடியரசு தீன விழா கொண்டாடப்பட்டது. 
சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ தலைமையில்‌ 
ஈர & 614 நிர்வாகியும்‌, அழகப்பா பல்கலைக்‌. கழகத்தின்‌ மேனாள்‌ 
பதிவாளருமாகிய முனைவர்‌ தண்டபாணி கொழடியேற்றிச்‌ சிறப்புச்‌ 
செய்தார்‌. உடற்பயிற்சிக்‌ கல்லூரி முதல்வர்‌ டாக்டர்‌ மூர்த்தீ 
அனைவரையும்‌ வரவேற்றார்‌. டாக்டர்‌ சே. குமரப்பன்‌, பேராசிரியர்‌ 
3. பாலசந்திரன்‌, பேராசிரியர்‌ ஜெயசீலன்‌ உள்பட, கோவிலூர்‌ மடாலயம்‌ 
நடத்தும்‌ கல்வி நிறுவனங்களில்‌ பணிபுரியும்‌ ஆசிரியர்கள்‌, 
அலுவலர்கள்‌, மாணவர்கள்‌, மடாலய அலுவலர்கள்‌, மாணவர்கள்‌ 


அனைவரும்‌ பங்கேற்றுக்‌ குடியரசு நாளை மகிழ்வுடன்‌ கொண்டாடினர்‌. 


கிலி திருரல்லை 


திருப்புவனம்‌, முநீமத்காசிகானந்த ௬வாமிகளின்‌ குருபூஜை 

ஸ்ரீமத காசிகானந்த சுவாமிகள்‌ அவர்கள்‌ கோவிலூர்‌ 
மடாலயத்தின்‌ பரந்த புகழுக்கும்‌, விரிந்த வளர்ச்சிக்கும்‌ காரணமான 
ஐந்தாம்‌ மடாதிபதியாக அருளாட்சி புரிந்த பட்டமான ஸ்ரீலஸ்ரீ வீரசேகர 
ஞான தேசிகசுவாமிகளின்‌ மாணாக்கர்‌. ஸ்ரீமத்‌ காசிகானந்த 
சுவாமிகள்‌ தமிழ்‌, இந்தி, சமஸ்கிருதம்‌ ஆகிய மும்‌மொழிகளில்‌ 
வல்லமை பெற்றவர்‌. வேதாந்தத்‌ துறவாக ஏராளமான நூல்களை 
எழுதிப்‌ புகழ்‌ பெற்றவர்கள்‌. இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ ஆரம்ப 
காலத்தில்‌ திருப்புவனத்தில்‌ கிளை மடம்‌ தொடங்கி வேதாந்தக்‌ 


கருத்துக்களையும்‌ நன்னெறியையும்‌ பரப்பியவர்கள்‌. 


இவருடைய குருபூஜை தை மாதம்‌ தை 21ஆம்‌ தேதி 
திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம்‌ (03.02.2013 அன்று சிறப்பாகக்‌ 
கோவிலூர்‌ மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகளின்‌ 
முன்னிலையில்‌ திருப்புவனத்தில்‌ நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான 
அன்பர்களும்‌. சாதுக்களும்‌ கலந்து காண்டு சிறப்பித்தனர்‌. 


24 திருரல்லை 


கோவிலூர்‌ மடாலயம்‌ வெளியி௫ம்‌ 
சங்க ஒலக்கிய மக்கள்‌ பதிப்பு வரிசை 


ஒவ்வொரு நூலும்‌ கொண்டு கூட்டு, தெளிவுரை, துறை விளக்கம்‌, 
அருஞ்சொற்பொருள்‌, சிறப்பு விளக்கம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளது. 


உரையாசிரியர்கள்‌ ரூ. பை 
பத்துப்பாட்டு - முனைவர்‌ ச.வே. சுப்பிரமணியன்‌ - 325.00 
குறுந்ததாகை - முனைவர்‌ தமிழண்ணல்‌ - 250.00 
பரியாடல்‌ - முனைவர்‌ இரா. சாரங்கபாணி - 200.00 
கலித்‌எதாகை - முனைவர்‌ சுப. அண்ணாமலை - 275.00 
நற்றிணை - முனைவர்‌ கதீர்‌ மகாதேவன்‌ - 250.00 
ஐங்குறுநூறு - முனைவர்‌ அர. சிங்காரவடிவேலன்‌ - 250.00 
பதிற்றுப்பத்து - முனைவர்‌ ௮.மா. பரிமணம்‌ - 200.00 
புறநானூறு - புலவர்‌ இரா. இளங்குமரன்‌ - 275.00 
அகநானூறு - கவிஞர்‌ நா. மீனவன்‌, தெ. முருகசாமி - 600.00 
மூன்று தொகுதிகள்‌) 
ஒரு ௪௩ ரூ. 2625 /- 
முதன்மைப்‌ பதிப்பாசிரிமா் கள்‌ 
முனைவர்‌ தமிழண்ணல்‌, 
முனைவர்‌ ௬ப. அண்ணாமலை 
ஆன்மீகம்‌ 

திருமூலர்‌ அருளிய திருமந்திரம்‌ 450.00 


மூல பாட ஆய்வுப்‌ பதிப்பு - மூன்று பகுதிகள்‌ 
பதிப்பாசிரியர்‌ - முனைவர்‌ சுப. அண்ணாமலை 


கலாக்ஷேத்ரா பப்ளிகேஷன்ஸ்‌ 
52, குப்பையா செட்டி தெரு, 


கோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ 
காரைக்குடி அருகில்‌ - 630 307. 
தொலைபேசி: 04565 - 236846 


மேற்கு மாம்பலம்‌ 
சென்னை - 600 033. 
தொலைபேசி : 044 - 24743081. 


மறற 


சனாதன தர்ம உலகப்‌ பல்கலைக்‌ 


கழக அறநிலை நடத்தும்‌ 
கல்வி நிறுவனங்கள்‌ 


கோவினூர்‌ ஆண்டவர்‌ பாரம்பரியக்‌ கலை மற்றும்‌ 
பண்பாட்டுக்‌ கல்லூரி 


அ. திருமுறைக்‌ கல்லூரி - 1995 

ஆ. நாதஸ்வரக்‌ கல்லூரி - 1995 

அ. தவில்‌ கல்லூரி - 1995 

ஈ. கல்சிற்பக்‌ கல்லூரி - 2004 

௨. ஐம்‌எபான்‌ சிலைக்‌ கல்லூரி - 2005 
(உமலாகச்‌ சிற்பம்‌) 

ளை. மரச்சிற்பக்‌ கல்லூரி - 2006 


சீர்‌ வளர்‌ சீர்‌ முத்துராமலிங்க ஆண்டவர்‌ நர்சரி மற்றும்‌ 
பிரைமரி பள்ளி - 1995 


காவினூர்‌ ஆண்டவர்‌ மாண்டிசோரி பள்ளி-1995 


. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ உடற்பயிற்சிக்‌ கல்லூரி - 2007 


கோவினூர்‌ ஆண்டவர்‌ யோகா ஆராய்ச்சி மையம்‌ - 
2007 


நாச்சியப்ப ௬வாமிகள்‌ பாலிடெக்னிக்‌ கல்லூரி - 2009 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ எமட்ரிகுலேசன்‌ பள்ளி - 2010 


. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ சமுதாயக்‌ கல்லூரி- 2010 


நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரி 
எதாடங்கப்‌ எபற உள்ளது. 


